GOVERNMENT OF TAMIL NADU 

2009 


[ Regd . No . TNICCN/ 467 / 2009- 11 . 
[Price : Rs. 4 . 00 Paise . 


HT OF 


REA 
HTTEN 


COVERN 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


+fHAHALE 


PEG 


த . 


RT2 


ADUATE 


PUBLISHED BY AUTHORITY 


ALONET 


RIUMPHS 


No . 21] 


CHENNAI, WEDNESDAY , JUNE 3 , 2009 
Vaikasi 20 , Thiruvalluvar Aandu - 2040 


Part VI - Section 2 
Notifications of interest to a section of the public 

issued by Heads of Departments , etc . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


CONTENTS 


Pages . 


COLLECTORS AND LOCAL AUTHORITIES 
ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் , திருவள்ளூர் . 


218 


218 


திருவள்ளூர் மாவட்டம் , பொன்னேரி வட்டம் , மீஞ்சூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட 

கோட்டைகுப்பம் ஊராட்சி மன்றத் தலைவர் பதவி நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை ... 
திருவள்ளூர் மாவட்டம் , பொன்னேரி வட்டம் , மீஞ்சூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட நெய்தவாயல் 

ஊராட்சி மன்றத் தலைவர் பதவி நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை .. . 
மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் , கோயம்புத்தூர் 
1995ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் ( தேர்தல்கள் ) விதிகளின் , விதி 89 , 
உட்பிரிவு (டி ) - ன்படியும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளரது பெயரை அறிவித்தல் பற்றிய 
அறிவிக்கை ... 


218 


TAMIL NADU STATE ELECTION COMMISSION , CHENNAI- 600 026 . 


219 


List of Recognised Political Parties and their Symbols , list of Registered Unrecognised 
Political Parties and lists of Free Symbols — Amendments . 

TAMIL NADU ELECTRICITY REGULATORY COMMISSION, CHENNAI 
Fees and Fines (Amendment) Regulations, 2009. 


219- 221 


GOVERNMENT EXAMINATIONS / EDUCATIONAL OFFICERS 


Loss of Certificates 


221- 226 


DTP - VI-2 (21) - 1 


[ 217 ] 


218 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI — Sec . 2 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS, ETC . 


COLLECTORS AND LOCAL AUTHORITIES 


ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித் தலைவர் , திருவள்ளூர் . 
திருவள்ளூர் மாவட்டம் , பொன்னேரி வட்டம் , மீஞ்சூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கோட்டைகுப்பம் ஊராட்சி மன்றத் 

தலைவர் பதவி நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 

(ந . க . எண் 34878 /07/ அ3/ ஊ . இ ./ ஊ ) 
No . VI( 2)/ 253/ 2009 . 

திருவள்ளூர் மாவட்டம் , பொன்னேரி வட்டம் , மீஞ்சூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கோட்டைகுப்பம் ஊராட்சி மன்றத் தலைவர் 
திருமதி A . மேரி ஸ்டெல்லா என்பவர் சுனாமி ராஜிவ்காந்தி வீடுகள் ஒதுக்கீடு செய்ய பயனாளிகளிடம் கையூட்டு பெற்று ஊழல் 
செய்தமைக்காகவும் , ஊராட்சி நிதியிலிருந்து விதிமுறைகள் கடைபிடிக்காமல் ரூ . 4, 44 ,779/ - எடுத்து முறைகேடுகள் செய்தமைக்காகவும் 
தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் , 1994 பிரிவு 205 உட்பிரிவு 11 - ல் ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு 
அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி , கோட்டைகுப்பம் ஊராட்சி மன்றத் தலைவர் திருமதி A . மேரி ஸ்டெல்லா என்பவரை ஊராட்சி 
மன்றத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் செய்து இதன்மூலம் அறிவிக்கப்படுகிறது . 
திருவள்ளூர் , 

கோ . சுந்தரமூர்த்தி , 
2009 மே 19 . 

ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் 

மாவட்ட ஆட்சித் தலைவர் . 


திருவள்ளூர் மாவட்டம் , பொன்னேரி வட்டம் , மீஞ்சூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட நெய்தவாயல் ஊராட்சி மன்றத் தலைவர் 

பதவி நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 

(ந .க . எண் 695/ 09/ 13/ ஊ . இ ./ஊ ) 
No . VI( 2) 254/ 2009 . 

திருவள்ளூர் மாவட்டம் , பொன்னேரி வட்டம் , மீஞ்சூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட நெய்தவாயல் ஊராட்சி மன்றத் தலைவர் 
திருமதி B . மைதிலி என்பவர் ஊராட்சி மன்றக் கூட்டம் 30 செப்டம்பர் 2008 - க்கு பிறகு கூட்டாதது , ஊராட்சி நிதியில் 
ரூ . 5, 14, 421/- விதிமுறைகள் கடைபிடிக்கப்படாமல் எடுத்து முறைகேடு செய்தது மற்றும் ஊராட்சி பகுதியில் 14 .13 ஏக்கர் , 2 .52 ஏக்கர் , 
0 .53 ஏக்கர் மற்றும் 4 .01 ஏக்கர் விதிமுறைகள் கடைபிடிக்கப்படாமல் மனைப்பிரிவு அங்கீகாரம் வழங்கியது போன்ற முறைகேடுகள் 
செய்தமைக்காகவும் தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் , 1994 பிரிவு 205 உட்பிரிவு 11 - ல் ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித் 
தலைவருக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி , நெய்தவாயல் ஊராட்சி மன்றத் தலைவர் திருமதி B . மைதிலி என்பவரை ஊராட்சி 
மன்றத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் செய்து இதன்மூலம் அறிவிக்கப்படுகிறது . 


திருவள்ளூர் , 
2009 மே 20 . 


கோ . சுந்தரமூர்த்தி , 
ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் 

மாவட்ட ஆட்சித் தலைவர் . 


5 


டிம் தேர்ந்தெடுக்கல் 


மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித் தலைவர் , கோயம்புத்தூர் . 
1995ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் (தேர்தல்கள் ) விதிகளின் , விதி 89 உட்பிரிவு (டி )- ன்படியும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 

வேட்பாளரது பெயரை அறிவித்தல் பற்றிய அறிவிக்கை . 

(ந .க . எண் 1399/2008/ கை2 /உ . தே .) 
No . VI(2 )/ 255/ 2009 . 

கோயம்புத்தூர் மாவட்டம் 
(மறைமுகத் தேர்தல் நாள் : 1 - 12 - 2008 ) 

வெற்றி பெற்ற ஊரக உள்ளாட்சி உறுப்பினர் விபரம் . 
ஊரக உள்ளாட்சி அமைப்பு 

வெற்றி பெற்ற வேட்பாளரின் பெயர் 


( 2 ) 


திருமதி எம் . வெண்ணிலாமுத்துமாணிக்கம் 


தொண்டாமுத்தூர் ஊராட்சி ஒன்றியம் 

ஊரக ஒன்றியத் தலைவர் 


கோயம்புத்தூர் , 
2009 மே 8 . 


வெ . பழனிக்குமார் , 
மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் 

மாவட்ட ஆட்சித் தலைவர் . 


June 3, 2009 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


219 


TAMIL NADU STATE ELECTION COMMISSION , CHENNAI-600 026 . 


[ Elections - Local Bodies — Amendment to Notifications to List of Recognised Political parties and their 
Symbols , list of Registered unrecognised political parties and lists of free symbols. ] 

(S .O . No . 39/ 2009/ME-1/TNSEC .) 
No . VI(2 )/256 /2009 . 


In exercise of the powers conferred by clause 4 of the Tamil Nadu Local Bodies Election Symbols (Reservation 
and Allotment) Order, 2006 , and also other powers enabling it in this behalf , the Tamil Nadu State Election Commission 
hereby makes the following amendment to the Notification No . VI( 2 )/ 373/(d - 3 )/2006 , published at pages 28 to 39 of 
Part VI- Section 2 of the Tamil Nadu Government Gazette Extraordinary , dated the 11th September 2006 , as subsequently 
amended : 


AMENDMENTS 


In the said Notification in TABLE 1- A , 


( 1) after serial number 143 in first column and the corresponding entries in second and third columns thereof, the 
following serial numbers and entries shall, respectively , be added , namely : 


" 144 


Akhila India Jananayaka 
Makkal Katchi (Dr. Isaac) 


No . 171, Kannan Nagar , 
Winterpet, Arakonam , 
Vellore District, Tamil Nadu . 


145 


Manithaneya Makkal Katchi 


3rd Floor, No . 6 , Vada Maraicoir Street, 
Chennai-600 001, 
Tamil Nadu" ; and 


(2 ) against serial number 59 in first column , for the existing entries in third column , the following entries shall be substituted , 
namely : 

" First Floor, No. 2 -470 -1, Pon Veethi, 6th Main , Gomathipuram , Madurai-625 020.” 


(By Order of the Tamil Nadu State Election Commission ) 


Chennai-600 026 , 
11th May 2009. 


A . KARTHIK , 

Secretary , 
Tamil Nadu State Election Commission . 


TAMIL NADU ELECTRICITY REGULATORY COMMISSION , CHENNAI. 

Fees and Fines ( Amendment) Regulations , 2009. 

[Letter No. TNERC/AD (L )/F Notifications/D698 /2009.) 
( Notification No. TNERC /Regulations/F & F /4 /2 -4, dated 11-5 - 2009 ) 


No. VI( 2 )/257 /2009 . 


Whereas , the Tamil Nadu Electricity Regulatory Commission , in exercise of its powers conferred on it by clasue (g ) 
of sub - section ( 1) of Section 86 of the Electricity Act, 2003 (Act 36 of 2003), specified and notified in the Tamil Nadu 
Government Gazette , dated the 18th February 2004 , the Tamil Nadu Electricity Regulatory Commission Fees and Fines 
Regulations, 2004 ; 


And whereas, it is considered necessary to issue amendments to the said Regulations for the purpose of removing 
certain difficulties in regard to making provision for collection of fees in respect of certain functions which were not distinctly 
covered earlier , and the same have undergone previous publication ; 


Now , therefore , in exercise of the powers conferred on it by clause ( g ) of sub - section ( 1 ) of Section 86 of the Electricity 
Act, 2003 (Act 36 of 2003 ), and all other powers enabling it in that behalf, the Tamil Nadu Electricity Regulatory Commission 
makes the following amendments to the Tamil Nadu Electricity Regulatory Commission - Fees and Fines Regulations, 2004 
(hereinafter referred to as the Principal Regulations). 


220 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


(Part VI — Sec . 2 


1. Short Title and Commencement: 


(i) These Regulations may be called the Tamil Nadu Electricity Regulatory Commission Fees and Fines (Amendment) 
Regulations , 2009. 

(ii) They shall come into force on the date of their publication in the Tamil Nadu Government Gazette . 
2. Amendment of Regulation 6 of the Principal Regulations : 

In Regulation 6 of the Principal Regulation , in the Table , for item 4 and the entries relating thereto , the following item 
and entries shall be substituted , namely : 


“ 4 Approval of agreement relating to Power Purchase or Procurement Process , 


(i) 


If the agreement is for a period of one year and above which 
relates to Conventional fuel based plant 


Rs. 2500 /- per MW 
or part thereof 


( ii) If agreement is for a period of one year and above which relates 

to Non -Conventional and Renewable sources of energy 
including co - generation 


Rs. 2000/- per MW 
or part thereof 


(iii) If the agreement is for a period of less than one year which 

relates to Conventional fuel based plant 


Rs. 1250/- per MW 
or part thereof 


( iv ) If the agreement is for a period of less than one year 

which relates to Non -Conventional and Renewable sources 
of energy including co -generation 


Rs. 1000 /- per MW 
or part thereof " 


Chennai- 600 008 , 
18th May 2009 . 


(By Order of the Tamil Nadu Electricity Regulatory Commission ) 

R . BALASUBRAMANIAN , 

Secretary , 
Tamil Nadu Electricity Regulatory Commission . 


தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் 
2009ஆம் ஆண்டு கட்டணங்கள் மற்றும் அபராதங்கள் (திருத்தம்) ஒழுங்குமுறை விதிகள் 
( அறிவிக்கை எண் . த .மி . ஒ . ஆ ஒழுங்குமுறைவிதிகள்/ f & f / 4 / 2 - 4 , 11 - 5 - 2009 நாளிட்டது .) 


( ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்டதன் தமிழாக்கம் ) 


தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் , 2003ஆம் ஆண்டு மின்சாரச் சட்டத்தின் 86ஆம் பிரிவின் (1) ஆம் உட்பிரிவின் 
( g ) கூறின் மூலம் தனக்கு வழங்கப்பட்ட தன்னுடைய அதிகாரங்களைச் செலுத்தி 2004ஆம் ஆண்டு தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை 
ஆணையக் கட்டணங்கள் மற்றும் அபராதங்கள் ஒழுங்குமுறை விதிகளை 2004 பிப்ரவரி 18ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழில் 
குறித்துரைத்துள்ளது மற்றும் வெளியிட்டுள்ளது என்பதாலும் , 


மற்றும் முன்னர் தெளிவாக உள்ளடக்காத ஒருசில அலுவற்பணிகள் பொறுத்து கட்டணங்கள் வசூலிப்பதற்கான வகைமுறையைச் 
செய்வது குறித்து ஒருசில இடர்பாடுகளை நீக்கும் நோக்கத்திற்காக மேற்சொன்ன ஒழுங்குமுறைவிதிகளுக்குத் திருத்தங்கள் பிறப்பிப்பது 
அவசியமெனக் கருதுவதாலும் மற்றும் அதன் முந்தைய வெளியீடு செய்யப்பட்டுள்ளது என்பதாலும் , 


தற்போது , அதற்காக , 2003ஆம் ஆண்டு மின்சாரச் சட்டத்தின் (சட்ட எண் 36 /2003) 86ஆம் பிரிவின் (1) ஆம் உட்பிரிவின் 
( g ) கூறின் மூலம் அதற்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களையும் , மற்றும் இதன் பொருட்டு அதனை இயல்விக்கும் அனைத்துப் பிற 
அதிகாரங்களையும் செலுத்தி (இதன் பின்பு முதன்மை ஒழுங்குமுறைவிதிகள் என்று குறிப்பிடப்படும் ) 2004ஆம் ஆண்டு தமிழ்நாடு 
மின்சார ஒழுங்குமுறை ஆணையக் கட்டணங்கள் மற்றும் அபராதங்கள் ஒழுங்குமுறைவிதிகளுக்குப் பின்வரும் திருத்தங்களைத் 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் செய்துள்ளது . 


1 . குறுந்தலைப்பு மற்றும் தொடக்கம் : 


( i) இந்த ஒழுங்குமுறைவிதிகள் , 2009ஆம் ஆண்டு தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையக் கட்டணங்கள் மற்றும் 
அபராதங்கள் (திருத்தம் ) ஒழுங்குமுறைவிதிகள் என்று வழங்கப்பெறும் . 


( ii ) இவை , தமிழ்நாடு அரசிதழில் அவை வெளியிடப்பட்ட நாளிலிருந்து நடைமுறைக்கு வரும் . 


June 3 , 2009] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


221 


2 . முதன்மை ஒழுங்குமுறைவிதிகளின் 6ஆம் ஒழுங்குமுறைவிதியின் திருத்தம் 


முதன்மை ஒழுங்குமுறைவிதிகளின் 6ஆம் ஒழுங்குமுறைவிதியில் , அட்டவணையில் 4ஆம் இனம் மற்றும் அதன் பதிவுகளுக்குப் 
பதிலாக பின்வரும் இனம் மற்றும் பதிவுகள் அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 


“ 4 மின் வாங்குகை அல்லது கொள்முதல் நடைமுறை தொடர்பான உடன்பாட்டின் ஒப்புதல் , -- 


( i) மரபு சார்ந்த எரிபொருள் அடிப்படையிலான நிலையம் 

தொடர்பாக உடன்பாட்டுக்காலம் ஓர் ஆண்டும் மற்றும் அதற்கு 
மேலும் இருக்குமானால் , 


மெகாவாட் ஒன்றுக்கு அல்லது 

அதன் பகுதிக்கு ரூ . 2500/ 


( i ) இணை - மின் உற்பத்தி உள்ளடங்கலான மரபுசாரா எரிசக்தி 

மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆதாரங்கள் தொடர்பாக 
உடன்பாட்டுக்காலம் ஓர் ஆண்டும் மற்றும் அதற்கு மேலும் 
இருக்குமானால் , 


மெகாவாட் ஒன்றுக்கு அல்லது 

அதன் பகுதிக்கு ரூ . 2000/ 


(ii) மரபுசார்ந்த எரிபொருள் அடிப்படையிலான நிலையம் 

தொடர்பாக உடன்பாட்டுக்காலம் ஓர் ஆண்டிற்குக் குறைவாக 
இருக்குமானால் , 


மெகாவாட் ஒன்றுக்கு அல்லது 

அதன் பகுதிக்கு ரூ . 1250/ 


(iv ) இணை - மின் உற்பத்தி உள்ளடங்கலான மரபுசாரா மற்றும் 

புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்கள் தொடர்பாக 
உடன்பாட்டுக்காலம் ஓர் ஆண்டிற்குக் குறைவாக 
இருக்குமானால் . 


மெகாவாட் ஒன்றுக்கு அல்லது 

அதன் பகுதிக்கு ரூ . 1000/ 


( தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஆணைப்படி ) 


சென்னை - 600 008 , 
2009 மே 18 . 


இரா . பாலசுப்பிரமணியன் , 

செயலாளர் , 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் . 


GOVERNMENT EXAMINATIONS / EDUCATIONAL OFFICERS 


LOSS OF CERTIFICATES 


It is hereby notified that the Original Higher Secondary Certificates / Matriculation Certificates / Diploma Certificates / 
School Certificates of the following pupils are reported to have been lost beyond recovery . Necessary steps are being taken 
to issue the duplicate of the said Certificates. If the Originals were to be found by anybody , they should be treated as invalid 
and sent to the Secretary , Board of Higher Secondary Examination / Directorate of Government Examinations, 
Chennai-6 / Director of Technical Education , Chennai-25 / Inspector/Inspectress of Matriculation and Anglo - Indian Schools 
as the case may be for cancellation : 


C . N . C . 
Number 


Name of the Candidate 

and Institution . 


Month 
and Year. 


Details of 
Examination . 


Reference Number 

and Date . 


Register Number 
and Certificate 
Number. 

( 3 ) 


( 1 ) 


( 2 ) 


( 4 ) 


( 5 ) 


( 6 ) 


No . VI(2 ) 258 /2009 . 


S.R..Polytechnic College, 


2003592 
B . 239940 


B.289940 


Ravi Chandiran , K . , 
S .R .I. Polytechnic College , 
Birudur Village , 
Vandavasi - 604 408 . 


April 2002 
April 2006 


April 2006 


Lr . No. 104670/ M4/ 2009 , 

19- 5 - 2009. 


Electrical and 
Electronics 
Engineering 
Second Class 


222 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI— Sec. 2 


C . N . C . Name of the Candidate 
Number. and Institution . 


Register Number 
and Certificate 

Number 


Month 
and Year. 


Details of 
Examination . 


Reference Number 

and Date . 


(1) 


( 2 ) 


( 3 ) 


( 5 ) 


(6 ) 


No. VI(2 )/259 /2009 . 


April 2003 


2059262 
B . 152188 


Lr. No. 104895 /M4 /2009 , 

19 -5 -2009. 


Praveen , P . R ., 
Panimalar Polytechnic College. 
Nelson Manickam Road , 
Chennai-600 029 . 


Electrical and 
Electronics 
Engineering 
First Class 


No. VI(2)/260/2009. 


April 1996 


231636 
A . 070008 


Lr. No. 105177 /M4 //2009 , 

19 -5 - 2009. 


A . M . A . Nathan , 
Bakthavatchalam 
Polytechnic College , 
Kancheepuram -631 552. 


Electrical and 
Electronics 
Engineering 
Second Class 


No. VI(2 )/261/2009. 


April 2001 


992302 
B . 107123 


Lr. No. 105423 /M4//2009, 

19 - 5 - 2009. 


Vijayarajan , N ., 
Tamil Nadu 
Polytechnic College , 
Madurai-625 011. 


Electrical and 
Electronics 
Engineering 
First Class 
with Distinction 


No . VI(2 )/ 262/2009. 


April 2006 


2415252 
B . 265335 


Lr. No. 105478 /M4//2009, 

19 -5 - 2009 . 


Mohan , M ., 
Kalaivanar N . S .K ., 
Polytechnic College , 
Chenbagaraman 
Pudur-629 304 


Electrical and 
Electronics 
Engineering 
First Class 


No. VI(2 )/263 /2009 . 


April 1998 


930536 
104538 


Venkatesan , S . , 
C .N . Polytechnic College , 
Vepery , 
Chennai-600 007. 


Electrical and 
Electronics 
Engineering 


Lr. No. 105682/M4//2009, 

19 -5 - 2009. 


V . K . JEYAKODI, 

Principal Secretary and 
Commissioner of Technical Education 
and Chairman , Board of Examinations, 

Guindy, Chennai-600 025 . 


June 3, 2009] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


223 


சி .என் .சி . மாணவர்/மாணவி பெயர் , 
எண் பள்ளியின் பெயர் மற்றும் 

கல்வி மாவட்டம் . 


பதிவு / 
சான்றிதழ் 
எண் 


தேர்வின் 
விவரம் . 


கடித எண்ணும் 

தேதியும் . 


மாதம் 
மற்றும் 
வருடம் . 

(4) 


No. VI(2 )/264 /2009. 


Tiruppur: 


March 2005 


Matric 


15 .5 . 6T600 


Rinesh , R ., 

819851 
SRSIM Higher Secondary School, 
Karamadai. 


015548 /61 - 2 /2009 , 
18 -05 - 2009 . 


Coimbatore : 


202567 


February 1990 


Matric 


Do . 


Vanaja , J ., 
A . R . C . Matric School, 
Somanur . 


204658 


April 1992 


Matric 


Do . 


217922 


March 2000 


Matric 


Do . 


Megala , N ., 
GRG Matric . 
Higher Secondary School, 
Peelamedu , 
Coimbatore . 
Kalins, B ., 
Sp Mallaiyan Matric 
School, Madukkarai, 
Coimbatore . 
G . Siddharth , 
Lisieux Matric Higher 
Secondary School, 
Coimbatore. 


819862 


March 2001 


Matric 


Do . 


Erode: 


828946 


March 2005 


Matric 


Do . 


Gowtham , E . V ., 
URC Palaniammal 
Matric Higher Secondary 
School, Erode. 


Private 


Elamathiyan , K ., 


960701 


March 2007 


Matric 


Do . 


211982 


March 1995 


Matric 


Do . 


K . Prabu Shanker , 
Navarasam Matric 
Higher Secondary School, 
Palliyuthu. 


Salem : 


827530 


March 2002 


Matric 


Do . 


Satheesh Kumar, A ., 
Sri Vidya Mandir Matric Higher 
Secondary School, 
Salem . 
Sabeena, S ., 
Bala Bharathi Matric Higher 
Secondary School, 
Maravaneri. 


10 


832663 


March 2005 


Matric 


Do . 


Namakkal: 


836783 


March 2006 


Matric 


Do . 


Vinodhini, T ., 
Kandasami Kandar 
Matric Higher 
Secondary School, 
Namakkal. 


224 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI - Sec . 2 


பதிவு / 
சான்றிதழ் 
எண் . 


தேர்வின் 
விவரம் . 


சி . என் . சி . மாணவர் மாணவி பெயர் , 
எண் பள்ளியின் பெயர் மற்றும் 

கல்வி மாவட்டம் . 

( 2 ) 


கடித எண்ணும் 

தேதியும் . 


மாதம் 
மற்றும் 
வருடம் . 

( 4 ) 


Hosur: 


836524 


March 2005 


Matric 


Chandra Mohan , N . , 
Parimalam Mat. Higher 
Secondary School, 
Hosur . 


ந . க . எண் 015548/ எம் - 2/ 2009 , 

18 - 05 - 2009 . 


க . கமலா, 
கூடுதல் செயலாளர் , 
மெட்ரிகுலேசன் தேர்வுகள் குழுமம் , 
அரசுத் தேர்வுகள் இயக்ககம் , 

சென்னை - 600 006 . 


No . VI(2 ) 265/ 2009 . 

Perambalur : 


1 


K . Ravi 


223414 


414 


March 1986 


S . S .L . C . 


ந .க . எண் 


014604/H2 - 3/2009 , 
18 - 5 - 2009 . 


Musiri: 


S . Sanjaybabu 
T . Kavitha 
V . Kumaresan 
A . Karthickkumar 


218589 
257788 
217143 
568932 


March 1987 
March 1995 
March 1987 
October 1998 
March 1997 
March 2001 


S . S . L . C . 
S . S .L . C . 
S .S.L.C . 
S . S .L . C . 


5 


R . Alakendiran 


264479 


S . S .L . C . 


406710 


R . Panneer 
K . Megala 


S . S . L . C . 
S .S.L.C. 


8 


090776 


March 1982 


Pattukkottai : 


P . Gunasundari 


452950 


March 2003 


S . S .L . C . 


10 


M . Banumathi 


April 1998 


Do . 


292813 
229214 


Y . Rasool Mohamed 


S . S . L. C . 
S .S.L.C . 
S . S . L . C . 


April 1990 
March 2000 


Do . 


365542 


Do . 


13 


285005 


March 1996 


S . S . L . C . 


779732 


March 2003 


S . S . L . C . 


Do. 


14 
15 


314962 


March 1995 


S . S .L . C . 


Do . 


B . Ambiga 
S. Latha 
Thanjavur : 
c . Deepak 
S . Shanmugapriya 
Mayiladuthurai : 
Nadarajan , R ., 
M . Vetrichelvan 
T. Mangalagirija 
R . Selvaraj 
P . Sasikala 
K . Komalavalli 


337764 


Do . 


16 
17 
18 


142586 


Do. 


March 2000 
March 1985 
March 1993 
March 1975 


285317 


S .S.L.C . 
S .S.L.C . 
S .S.L.C. 
S .S.L.C . 
S . S . L . C . 


Do . 


121157 


308657 


April 1992 


DO . 


20 
21 


248715 
509296 


March 1986 
October 1986 


S . S .L . C . 


Do . 


June 3 , 2009 ) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


225 


சி .என் .சி . மாணவர்/மாணவி பெயர் , 
எண் பள்ளியின் பெயர் மற்றும் 

கல்வி மாவட்டம் . 


பதிவு / 
சான்றிதழ் 
எண் . 


தேர்வின் 
விவரம் . 


கடித எண்ணும் 

தேதியும் . 


மாதம் 
மற்றும் 
வருடம் . 

( 4 ) 


( 2 ) 


(6 ) 


Private: 
K . Balakrishnan 


22 


S . S .L . C . 


415052 
412572 
4107614 
047614 


October 1986 ) 
October 1983 
March 1986 
March 1982 


ந .க . எண் 014604/பி2 - 3 /2009, 

18 - 5 - 2009 . 


Mayiladuthurai : 


413091 


S . S . L . C . 


Do . 


S . Jayachithra 
S . Selvendiran 


24 


114102 
438346 


April 2004 
March 1982 
October 1982 


S . S . L . C . 


Do . 


25 


K . Revathil 


268711 


April 1991 


Do . 


S .S.L.C . 
S . S .L . C . 


S . Kanimozhi 


287922 


March 1993 


Do . 


Nagappattinam : 
V . Mohana Sundaram 


27 


295332 


DO . 


Churchil , R . 


324474 


March 1996 
March 1999 
March 1999 


S . S .L . C . 
S . S .L . C . 
S. S.L.C . 


Do . 


S . Neelavathil 


322864 


Do . 


Lalgudi : 
R . Delma 


352123 


March 2002 


S . S . L . C . 


Do . 


Private : 


K . Venkatesaperumal 


676532 


September 2006 


S .S .L .C . 


Do . 


Karur : 


32 


S . Baskar 


245929 
575937 


March 1995 ) 
April 1997 


S . S . L . C . 


Do. 


த . உமா , 

செயலாளர் , 
மாநிலப் பள்ளித் தேர்வுகள் குழுமம் மற்றும் 
இணை இயக்குநர் (பணியாளர்), 
அரசுத் தேர்வுகள் இயக்ககம் , 

சென்னை - 600 006 . 


No . VI( 2 )/ 266/ 2009 . 


தனித்தேர்வர்: 
1 கரு . பாலகிருஷ்ணன் 


) 


S . S . L . C . 


ந . க . எண் 


146454/H2 - 2//2008 , 

20 - 5 - 2009 . 


047614 
415052 
412572 
410796 


மார்ச் 1982 
மார்ச் 1983 
அக்டோபர் 1983 
மார்ச் 1984 


த . உமா , 

செயலாளர் , 
மாநிலப் பள்ளித் தேர்வுகள் குழுமம் மற்றும் 
இணை இயக்குநர் (பணியாளர் ), 
அரசுத் தேர்வுகள் இயக்ககம் , 

சென்னை - 600 006 . 


226 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI— Sec . 2 


சி . என் .சி . மாணவர்/மாணவி பெயர், 
எண் பள்ளியின் பெயர் மற்றும் 

கல்வி மாவட்டம் . 


பதிவு / 
சான்றிதழ் 
எண் . 


மாதம் 
மற்றும் 
வருடம் . 


தேர்வின் 
விவரம் . 


கடித எண்ணும் 

தேதியும் . 


( 6 ) 


No . VI(2 )/ 267/ 2009 . 


ந . க . எண் 


Subathra , P . , 
Our Lady s TTI , 
Karingal . 


0510618 
TT1 526692 
TT2 620686 
TTG 712676 
DTE 812656 


140979/21/2008 , 
27 - 4 - 2009 . 


November 2005 
October 2006 
October 2006 
October 2006 


ஆசிரியர் 
கல்வி 
பட்டயம் 


த . உமா, 

செயலாளர் , 
மாநிலப் பள்ளித் தேர்வுகள் குழுமம் மற்றும் 
இணை இயக்குநர் (பணியாளர் ), 
அரசுத் தேர்வுகள் இயக்ககம் , 

சென்னை - 600 006 . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


